போட்டி 
அர்மீனிய மக்களின் மரபு கதை 


மொழிபெயர்ப்பு 
அனுமிதா 


ஓவியர் நொன்னி 


இருகொள்ளையர்கள், ஹமயாக் மற்றும் ஹராஹாட் , ஒரு 
மாதுளை மரத்தின் கீழ் தற்செயலாக சந்திக்கிறார்கள் , 
இருவருக்குமே மதியஉணவுக்கானநேரம் அது . அவர்கள் டிஃபின் 
பெட்டிகளில் ஒரே மாதிரியான உணவுகள் இருப்பதைக் கண்டு 
வியந்தாலும் இதை தயாரித்தவள் யார் என்று புரிந்துக்கொள்ள 
அதிகநேரம் எடுக்கவில்லை . இருவரும் நிச்சியதார்த்தம் செய்துக் 
கொண்டிருந்த ஒரே பெண் எலிஸாதான் அவள் . 


இரு திருடர்களும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லாததால் , 
இருவரில் எவன் தன் தொழிலில் அதிக திறமையுள்ளவன் என்று 
நிரூபிக்கின்றானோ அவனே வெற்றியடைவான் என்று ஒரு 
போட்டிவைத்து , அதற்கான பரிசு எலிஸா என்றும் 
ஓத்துக்கொண்டார்கள் . இந்த சோதனை உண்மையிலேயே 
திருடர்களுக்கான சோதனை. ஆனால் இதன் முடிவு கொள்ளையர்கள் 
நினைத்ததும் இல்லை , வாசகர்கள் எதிர்பார்த்த்தும் இல்லை . 


மலைகள் மேல் , உயரத்தில் , எர்ஸிங்கா என்ற 
கிராமத்தில், ஹமயாக் , ஹராஹாட் என்றழைக்கப்பட்ட 
இரு கொள்ளைக்காரர்கள் வசித்து வந்தார்கள். ஹமயாக் 
தன் திருட்டு தொழிலை பகலில் முடித்துவிட்டு , தான் 
திருமண ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கும் எலிஸா 
உடன் மாலை பொழுதைக் கழித்தான் .உண்மையில் , 
ஒருவனுக்கு மற்றொருவனை தெரியாத போதிலும் , 
இருவருடைய திருமணமும் எலிஸாவுடன் 
நிச்சயக்கப்பட்டிருந்தது . ஹராஹாட் இரவில் 
கொள்ளையடித்துவிட்டு வந்து , தன் வருங்ககால 
மனைவியுடன் பகலில் இருந்தான் ; அவள் பெயரும் 
எலிஸா. 


1880. 3 0383 38 308 
DEEEEEEEEEEEGாட்டமடி 


DEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEE 


* 


SEEDSSSSSSSSSSSS6565666666EGE 


ஒருமாலையில், ஹமயாக் 
எலிஸாவுடன் இருந்போது , 
ஹராஹாட் அவளுக்காக 
செல்வத்தைத் தேடுவதில் 
இறங்கியிருந்தான் ; அப்போது , 
இருவருமே தங்களுடைய 
வருங்காலத்தைப் பற்றி 
யோசித்தார்கள். அடுத்த 
மாகாணதில் தங்கள் 
அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க 
வேன்டிய நேரம் இப்போது 
வந்து விட்டது என்று முடிவு 
செய்தார்கள். ஆண்கள் 
அதற்கான முன்னேற்பாட்டை 
செய்ய , எலிஸா 
ஒவ்வொருவருக்கும் 
பயணத்திற்கான ஒருடிஃபின் 
பெட்டியைக் கொடுத்தாள் . 


1SGGEEEEEEEEEEEEE501 


RSSUES 303ஜைனை 


பகலில் வேலை செய்யும் ஹமயாக் எப்போதும் 
போலவே 
அதிகாலையில் கிளம்பிவிட்டான் . தவாறாமல் 
இரவுக்கு முன்பே சேரவேண்டும் என்று , ஹராஹாட் 
தான் போகவேண்டிய இடத்திற்கு சில 
நிமிடங்களுக்குள்ளேயே , வெளியேறிவிட்டான் . 
இரண்டு கொள்ளைக்காரர்களுமே , மதிய 
உண்விற்காக , ஒரு மாதுளை மரத்தின் கீழ் நின்ற 
போது சந்தித்துக் கொண்டனர் . ஒருவருக்கொருவர் 
தங்களை அறிமுகப்படுத்திக்கொண்டு, எலிஸா 
அவர்களுக்குக் கட்டி கொடுத்திருந்த நண்பகல் 
உணவை பார்க்க தங்கள் டிஃபின்பெட்டிகளைத் 
திறந்தனர் . 


IL 


ஹமயாக் , தன்டிஃபின் பெட்டியிலிருந்து சீஸ் மற்றும் 
ஆலிவ்களை வெளியில் எடுத்த்தும் , ஹராஹாட் அதையே 
தன் பெட்டியிலிருந்து எடுத்தான் . அவன், உலர்ந்த 
இறைச்சியின் ஒரு சிறிய ஜாடியை வெளியே எடுக்க , 

ஹமயாக் அவ்வாறே செய்தான் . கூடுதலாக , இரண்டு 
டிஃபின் பெட்டிகளிலும் ஒரு தக்காளி, மூன்று ஸ்காலியன் , 
நான்கு பெரிய பாதாமி பழங்களும் இருந்தன . 


தற்செயலாக , எதிர்பாராத நடந்த இந்த சம்பவத்தால் 
கொள்ளையர்கள் ஆச்சரியப்பட்டதோடு, தங்ககளுக்குள் 
ஒரு பொதுவான பிணைப்பையும் உணர்ந்தார்கள் . 
ஒன்றாக பயணத்தைத் தொடர்ந்து , தங்கள் 
வாழ்க்கையை ஒப்பிட்டுக்கொண்டனர் . 
"நான் புத்திசாலித்தனத்தால் என் வாழ்க்கையை 
சம்பாதிக்கிறேன்." என்றான் ஹமயாக் 


இருவரும் ,உண்மையைக் கண்டுபிடிப்பதற்கு 
வெகுநாட்களுக்கு முன்பே,உணர்ச்சி வசப்ப்பட்டு , 
தங்கள் பெண்ணை வர்ணித்தார்கள் . 


"நானும் அப்படிதான் ". 


நான் ஒரு கொள்ளைக்காரன் என்பதை உங்களிடம் 
சொல்லுகிறேன் " என்றான் ஹமயாக் . 


" எங்கள் மலையிலேயே நீங்கள்மோசடி செய்து , 
எங்களை ஏமாற்றுவதை நான் ஆமோதிக்க மாட்டேன் ; 
ஆனால் என் வருங்க்கால மனைவியை நீங்கள் 
திருமணம் செய்து கொள்ளவது நிச்சயமாக நடக்காது ! ” 
என்று ஹமயாக் கூறினான் . 
" ஆனால் அவள் என்னுடையவள்!", ஹராஹாட் 
கூச்சலிட்டான் , இரண்டு கொள்ளையர்களும் கோபம் 
தங்கள் பிரச்சினையை தீர்க்காது என்பதை உணரும் 
வரை, இபடியாக விவாதம் தொடர்ந்தது . 


" என் தொழிலும் அதுவேதான" . 
"நான் எர்ஸிங்கா கிராமத்திற்கு மேலே உள்ள மலையில் 
வசிக்கிறேன் " என்றான் ஹமயாக் . 


"நான் வசிக்கும் இடமும் ஆதுவேதான் ” . 
" எங்கள் மலைகளில் மிக அழகான பெண்ணான 
எலிஸாவுடன் என் திருமணம் நிச்சியப்பட்டிருக்கிறது “ 


" எனக்கும் எலிஸாவுடன் நிச்சியப்பட்டிருக்கிறது " 
" இல்லை, என்னுடன் தான் ." என்று விடாபிடியாக 
ஹமயாக் வலியுறுத்தினான் . 


நம் இருவரையும் ஏமாற்றும் இந்த அழகி , நம்மில் ஒருவனை விட்டுவிட வேண்டும் , அது யாராக இருக்கும் 
என்பதை நாமே தீர்மானிப்போம் ." மிக்க தன் நம்பிக்கையுடன் ஹமாயக் , ஹராஹாட் இருவருமே ஒப்புக் 
கொண்டனர் . அவர்களில் யார் இந்த மலைகளில் புத்திசாலித்தனமான திருடன் என்று பார்க்க ஒரு 
போட்டி நடத்த முடிவு செய்தனர். வெற்றியடைபவன் எலிஸாவை திருமணம் செய்து கொள்வான் . 
அவர்கள் நகரத்திற்குள் நுழைந்தபோது வெளிச்சத்துடன் இன்னும் பகல் நேரமாக இருந்ததால் , ஹமாயக் 
முதலில் போட்டியில் இறங்கினான். ஒரு சிறிய மூட்டையுடன் ஒரு நபர் நகைகடையை நோக்கி நடந்து 
செல்வதை இருவரும் கவனித்தனர் . ஹமயாக் அந்த மூட்டையை சாமார்த்தியமாக அவரிடமிருந்து 
அபகரித்துவிட்டான் . அதில் நகைகள் இருப்பதைக் கண்டதும் , விரைவாக அவைகளை எடுத்துவிட்டு , 
கற்களை நிரப்பி அந்த மூட்டையை அந்த மனிதரிடம் திருப்பித் தந்தான் . 


3 . 3300 338 339 32 33 


மூட்டையை திறந்த போது மனிதர், நகை 
கடைக்காரர் இருவருமே ஆச்சரியப்பட்டார்கள் 
என்று சொல்லத் தேவையில்லை . அந்த மனிதர் 
முகம் சிவந்து ,சில வார்த்தைகளை 
முணுமுணுத்துக் கொண்டே , மூட்டையை 
எடுத்துக் கொண்டு கிளம்பினார் . அந்த மனிதர் 
வீட்டிற்கு விரைந்து போகும் போது , ஹமாயக் 
மீண்டும் அவரிடமிருந்து மூட்டையை அபகரித்து 
கற்களை எடுத்துவிட்டு, நகைகளை மறுபடியும் 
அதில் போட்டு , மூட்டையை அவரிடம் திருப்பிக் 
கொடுத்தான் . 


இரண்டு கொள்ளையர்களும் , சிரித்துக் கொண்டே, 
தங்கள் தந்திரத்தின் முடிவுகளைக் காண அந்த 
மனிதரைப் பின்தொடர்ந்தனர் . திருடர்கள், அந்த 
மனிதன் தன் மனைவியிடம் கோபத்துடன் 
கடுமையாக பேசியதை ஜன்னல் வழியாகக் 
கேட்டுக் கொண்டிருந்தார்கள் . , 
அவள் மூட்டயைத் திறந்து பார்க்க 
அதில் நகைகள் இருந்தன ."நீங்க எதை பற்றி 
சொல்கிறீர்கள் " என்று கேட்டு விட்டு, "நான் ஏன் 
நகைகளுக்குப் பதிலாகக் கற்களைக் 
கொடுப்பேன் ? ” என்று கூறினாள் . 


888888888888 


13 330 33 0000W8308 


குழப்பமடைந்த அந்த மனிதர் மூட்டையைக் கட்டிக்கொண்டு மறுபடியும் நகை கடைக்குக் கிளம் பினார் . 
ஆனால் ஹமயாக் விடவில்ல;திரும்பவும் அந்த் மூட்டையிலிருந்த நகைகளை லாகவமாக எடுத்துவிட்டு , 
அதில் கற்களைப் போட்டுவிட்டான். இருவரும் என்ன நடக்கப் போகிறது என்று பார்க , அவரை 
பின்தொடர்ந்தார்கள். மூட்டையைத் திறந்தபோது , பாவம் , அந்த மனிதர் அதிர்ச்சியடைய , 
நகைக்கடைக்காரர் தனது பொறுமையை இழக்கத் தொடங்கினார் . அந்த நபர் கல் மூட்டையை 
எடுத்துக்கொண்டு கடையில் இருந்து ஓடினார் . 


திருடர்களுக்குச் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஹமயாக் விடுவதாக இல்லை . கற்கள் திரும்பவும் 
நகைகளாக மாற , அந்த மனிதர் வீட்டிற்குள் திரும்பி வந்து தன் மனைவியிடம் கோபத்துடன் கத்தி 
பேசியதால் அவருக்கு ஒரு பயனும் இல்ல; ஏனென்றால் , அவர் ஒரு முட்டாள் மாதிரி 
நடந்துக் கொள்கிறார் என்று அவள் மீண்டும் நிரூபித்தாள் . 
எனவே அந்தமனிதன் மூன்றாவது முறை , கடையை நோக்கி கிளம்பினான் . மூன்றாவது முறையாக 
ஹமயாக் , நகைகளுக்குப் பதிலாக கற்களை வைத்தான் . அந்த மனிதர் கடைக்கு போனதும் , மூட்டையைப் 
பிரித்தால் கறகளாக இருந்தன. கடை சொந்தகாரர் , தன்னை எதற்கோ கேலி செய்கிறான் இவன் என்று 
நினைத்து , தன் கடையிலிருந்து வெளியேற்றி விட்டார் . "இனிமேல் எப்பொதுமே இங்கு வராதே ", என்று 
கத்தி துரத்திவிட்டார் . முடிவில் , நகைகள் ஹமயாக் இடம் இருந்ததால் , அந்த மனிதர் திரும்பி 
செல்லவேண்டிய அவசியமில்லை . 


NANANANANANANAN 


" இரவின்இருட்டு படர தொடங்கிவிட்டது ” என்று தனது 
தோழரிடம் கூறிய ஹமயாக் . "நீங்கள் எவ்வளவு புத்திசாலி 
என்று பார்த்துடுவிடலாம் ” என்று சவால்விட்டான் . 


ஹராஹாட் சில கூர்முனைகளையும் , ஒரு சுத்தியயையும் 
கண்டுபிடித்து , ஹமயாகை இஷ்கானின் அரண்மனைக்கு 
அழைத்துச் சென்றான் . தனது தோள்களில் ஹமயாகை 
உட்காரச் சொல்லி , இருவரும் ஈட்டிகளை சுத்தியால் 
அடித்துக் கொண்டே அரண்மனைச் சுவரில் ஏறி சென்றார்கள் . 


WANANNANANANANANA 


AVNANANANANANA 


SUNANNNNNN 


சுவரைத் தாண்டி சென்றதும் ஹமாயக் தனக்கு பசிக்கிறது 
என்று சொல்ல , ஹராஹாட் " நாம் விருந்தே சாப்பிடலாம் ”, 
என்று கூறி , இஷ்கானின் கோழிக் கூடத்திலிருந்து குண்டு 
கோழி ஒன்றை எடுத்து , அதை கொளுத்திய நெருப்பில் 
வறுத்தெடுத்து நன்றாக சாப்பிட்டார்கள். தீயை யாராவது 
பார்த்துவிடலாமோ என்று ஹமாயக் சிறிது 
கவலைப்பட்டான் ; ஆனால் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் 
காவலர்கள் யாரும் இல்லை;உணவு முடிந்ததும் அவர்கள் 
எலும்புகளை அப்படியே விட்டுவிடு போய்விட்டார்கள் . 


ர்கள் அரண்மனைக்குள் நுழைந்தனர் , 

ஹாட் அவனை கவனமாக பின்தொடர 
யாக் நேராக இஷ்கான் வசித்திருந்த 
த்திற்கு சென்றான் . கதவிற்கு வெளியே , 
காவலன் தூங்காமல் விழித்திருப்பதற்கு , 
ன்சாப் ஒன்றை மென்று கொண்டிருந்தான் . 
ாஹாட் சுவரை நோக்கி ஒரு 
பங்கல்லை வீசியதும் அந்த சப்தத்தால் 
பலன் திடுக்கிட்டு தன் கையிலிருந்த 
ன்சாப்பை கீழே போட்டுவிட்டான் . அவன் 
டபத்தை சோதனை செய்துவிட்டு, சப்தம் 
து கற்பனையோ என்று நினைத்து 
எடும் தன் இடத்திற்கே சென்றான் . ஆனால் 

சாப் இல்லாததால் ஐந்து நிமிடங்களில் 
படியும் தூங்க போய்விட்டான் அந்த 
பலன் 
ள்ளையர்கள் இஷ்கானின் அறைக்குள் 
ழந்தனர் . ஹராஹாட் படுக்கையை 
க்கி , அவரை எழுப்பினான் . அரை 
கநிலையில் , என்ன நடந்தது என்று 
கான் கேட்க , ஒரு முக்கியமான முடிவை 
க அவர் உதவி தேவை என்று ஹராஹாட் 
னான் . 


PRICOSE 


ஹராஹாட் விவரமாக அன்றைய நிக்ழ்வுகளை 
இஷ்கானிடம் விவரித்தான் . எலிஸாவின் ரகசியத்தை 
அவர்கள் எப்படி கண்டு பிடித்தார்கள் என்றும் , ஒரு போட்டி 
வைத்து அதில் வெற்றி பெறுகிறவன் அவளைதிருமணம் 
செய்துக் கொள்வான் என்று முடிவு செய்ததையும் 
கூறினான் . 


XXXXX 


இஷ்கான் தான் வினோதமான பகல் கனவு ஒன்று 
காண்பதாக நினைத்தார் . தவிர ஒரே திருடன் ஒருத்தனிடம் 
இருந்தே மூன்று முறைகள் அதே நகைகளை 
பகல் கொள்ளை செய்ததையும் ஹராஹாட் சொன்னதும் , 
அந்த கொள்ளைக்காரன் உண்மையாகவே மிக 
திறமையானவன் என்று இஷ்கான் சொன்னார். 


20வOSSSSSSSSS 


XXXX 


இரவு கொள்ளைக்காரன் , அவர்களை அரண்மனை சுவருக்கு மேலே கொண்டு வந்து பிறகு 
அரண்மனை கோழிக்கறையில் இருந்து ஒருகோழியைத் திருடி , நெருப்பை மூட்டி , 
கோழியை வறுத்தெடுத்ததையும் , அவர்கள் கோழியைச் சாப்பிட்டுவிட்டு எலும்புகளை 
விட்டுச் சென்றதையும் ஹராஹாட் இஷ்கானிடம் சொன்னான் . மேலும் , 
கொள்ளையர்களுக்கு இஷ்கானின் அறையில் நுழைவதற்கான துணிச்சலும் இருந்தது 
என்றும் சொன்னான் . 
" நம்பமுடியாது ",இஷகான் சிரித்தார் . சுவரின் மேல் ஏறியபோதே அகப்பட்டிருப்பார்கள் ; 
இல்லாவிடிலும் , கோழிகளை சாப்பிடும் போதாவது நிச்சியமாகப் பிடிப்பட்டிருப்பார்கள் " 
இது உண்மையில் நடந்திருக்காது என்று கூறினார். ஒரு வேளைநடக்காதிருந்திருக்கலாம் 
என்று கூறிய ஹராஹாட் , அப்படி உண்மையாக நடந்திருந்தால் , அறிவாளியான நீங்கள் , 
இந்த இருவரில் யாரை மிக்க புத்திசாலி என்று தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கேட்டான் . 
" ஓ , சந்தேகமே இல்லாமல் நான் இரவு கொள்ளையனை தேர்வு செய்வேன் என்று கூறிய 
இஷ்கான் , "ஆனால் பகல் கொள்ளையனும் மிகவும் புத்திசாலி ", என்று சொல்லி 
இன்னொரு கனவு காண திரும்பி தூங்க சென்றார் . 
மறுநாள் காலையில் இஷ்கான் இரண்டு புத்திசாலி கொள்ளைக்காரர்களைப் பற்றிய ஒரு 
கனவை நினைவு கூர்ந்தார் . அரண்மனை வாசலுக்கு அருகே அவர்கள் கண்ட கோழி 
எலும்புகள் பற்றி இஷ்கானிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது என்று இஷ்கானின் 
காவலர்கள் முடிவெடுத்தனர் . இதற்கிடையில் , ஹராஹாட் மற்றும் ஹமயாக் இருவரும் , 
தங்கள் அழகான துரோகியான எலிஸா, அவர்கள் இருவருக்கும் தகுதியற்றவள் என்று 
முடிவு செய்தனர். மேலும் , இந்த ஊர் அவர்களுக்கு லாபகரமான எதிர்காலத்தை வழங்க 
முடியும் என்று தீர்மானித்து அங்கேயே தங்கினார்கள் .. 


முடிந்தது 


எர்ஸிங்காவில், எலிஸாவிற்கும் ஒரு புதிய 
எதிர்காலம் திறக்கப்பட்டது . 


